தமிழ்நாடு அரசு 

2020 


[ Regd . No. TNICCN /467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
[ விலை : ரூ . 1. 60 காசு 


தமிழ்நாடு அரசிதழ் 


தமி 


சு 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


AR 


- 


வாய்மை 


யே 


வெல்லும் 


எண் 46 ] 


சென்னை , புதன்கிழமை , நவம்பர் 11 , 2020 
ஐப்பசி 26 , சார்வரி , திருவள்ளுவர் ஆண்டு -2051 
பகுதி II- பிரிவு 2 இன் இணைப்பு 
அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை . 


அறிவிக்கைகள் 


[ அரசாணை ( ப ) எண் .437 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J2 ) த் துறை , 17 செப்டம்பர் 2020 ) 


1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 9 ஆம் பிரிவு மற்றும் 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த 
(1 ) உட்பிரிவின் ( a ) பகுதியில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , துணி ஆலையில் தனியாக 
அல்லது கூட்டாகச் சேர்ந்து பணி மேற்கொள்ளப்படுகிற ஆலைகள் , நெசவாலைகள் , நூற்பாலைகள் , முன்வரையற்ற ஆலைகள் உட்பட 
துணி ஆலைகளில் பஞ்சடிக்கும் அறை , சிக்கெடுத்தல் , நூலாக இழுத்தல் , கைவிசைச் சட்டங்களின் மூலம் நூற்றல் , நூலிழைத்தல், 
முறுக்கேற்றுதல் , சுற்றுதல் , சிப்பம் செய்தல் , பாவு போடுதல் போன்ற மேற்சொன்ன ஆலைகளில் பல்வேறு செயல் முறைகளிலும் , துணி 
ஆலைகளில் ஏனைய செயல்முறைகளிலும் , பணியமர்த்தப்படுபவர்களுக்கான ( தொழில் பழகுநர்கள் தவிர ) குறைந்தளவு ஊதிய வீதங்களை 
திருத்தியமைப்பது தொடர்பாக , மாநில அரசுக்கு ஆலோசனைகளை வழங்கி விசாரணைகளை மேற்கொள்ள பின்வரும் உறுப்பினர்களைக் 
கொண்ட குழு ஒன்றை இதனால் நியமிக்கிறார் . 


தனிப்பட்ட நபர்கள் : 


( 1) 


தொழிலாளர் துறை கூடுதல் ஆணையர் , கோயம்புத்தூர் 


தலைவர் 


( 2 ) 


செயலாளர் 


தொழிலாளர் துறை உதவி ஆணையர் , ( செயலாக்கம் ) 
கோயம்புத்தூர் 


(3 ) 


உறுப்பினர் 


( 4 ) 


உறுப்பினர் 


புள்ளியியல் துறை உதவி இயக்குநர் , பொருளியல் மற்றும் 
புள்ளியியல் துறை , கோயம்புத்தூர் 
இணை இயக்குநர் (துணி ), கைத்தறி மற்றும் 
துணிநூல் இயக்குநரகம் , குறளகம் இரண்டாவது தளம் , 
சென்னை -600 108 
இணை இயக்குநர் -2 , 
தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம் , 
கோயம்புத்தூர் -1 


( 5 ) 


உறுப்பினர் 


[ 1 ] 


DTP- || -2- (46 ) ( T Sup) -1 


2 


வேலையளிப்பவரின் பிரதிநிதிகள் : 


உறுப்பினர் 


உறுப்பினர் 


உறுப்பினர் 


( 1) டாக்டர் . K. செல்வராஜு 

எண் 41 , ரேஸ் கோர்ஸ் , 
கோயம்புத்தூர் -641 018 
செகரட்டரி ஜெனரல் (Secretary General ) தென்னிந்திய 

பஞ்சாலைகள் சங்கம் ( SIMA ) கோயம்புத்தூர் . 
( 2 ) திரு . S. ஜெகதீஷ் சந்திரன் 

பிளாட் எண் 103 , A பிளாக் , முதல் தளம் , ரஹேஜா 
சென்டர் , 
1073 & 1074 , அவினாசி சாலை , கோயம்புத்தூர் - 641 018 , 
துணைத் தலைவர்,தென்னிந்திய நூர்பாலைகள் சங்கம் , 

கோயம்புத்தூர். 
( 3 ) டாக்டர் . K. வெங்கடாசலம் , 

எண் , 2 , மாடர்ன் நகர் , கரூர் சாலை , 
திண்டுக்கல் -624 001 , 
தலைமை ஆலோசகர். 
தமிழ்நாடு நூற்பாலைகள் சங்கம் , 

திண்டுக்கல் . 
( 4 ) | திரு . K. மாணிக்கம் , 

2 - D . எல்டோராடோ கட்டடம் ( இரண்டாவது தளம் , எண் 
112 , நுங்கம்பாக்கம் நெடுஞ்சாலை , சென்னை -600 034, 
செகரட்டரி ஜெனரல் ( Secretary General ) 
தென்னிந்திய வேலையளிப்பவரின் கூட்டமைப்பு ( EFSI ) 

சென்னை . 
(5 ) திரு . N. நாகராஜன் , 

எண் 5 / 28D , சுதர்சனம் கார்டன் , 
பொன்னகரம் , PSK நகர் அஞ்சல் , இராஜபாளையம் , 
AVP - HR , இராஜபாளையம் மில்ஸ் லிமிடெட் , 

இராஜபாளையம் , 
தொழிலாளர்களின் பிரதிநிதிகள் : 


உறுப்பினர் 


உறுப்பினர் 


( 1 ) 


உறுப்பினர் 


( 2 ) 


உறுப்பினர் 


( 3 ) 


திரு . V. ஜெயராமன் , 
மாவட்ட செயலாளர் , 
எண் 68 / A , செல்லாண்டியம்மன் கோயில் 
3 வது தெரு , திண்டுக்கல் -1 
அண்ணா தொழிற்சங்கப் பேரவை ( ATP ) 
திரு . M. ஆறுமுகம் , 
பொதுச் செயலாளர் , 
கோவை மாவட்ட பஞ்சாலை தொழிலாளர் 
சங்கம் , எண் 99, ரங்கன் தெரு , காட்டூர் , 
கோயம்புத்தூர் -641 009 . 
அனைத்திந்திய வர்த்தக சங்க காங்கிரஸ் 
( ஏஐடியூசி ) 
திரு . T.S. ராஜாமணி , 
தலைவர் , 
கோவை மாவட்ட பஞ்சாலை தொழிலாளர் 
சங்கம், 
எண் 28 , ராணி கார்டன் , 
ஏரோடிரம் சாலை , 
சிங்கநல்லூர் , கோயம்புத்தூர் -641 005 . 
இந்து மஸ்தூர் சபை ( HMS ) 
திரு . G. சீனிவாசன் , 
தலைவர் , 
தேசிய பஞ்சாலை தொழிலாளர் சங்கம் , 
1848 , திருச்சி சாலை , 
இராமநாதபுரம் , கோயம்புத்தூர் -641 045 . 
இந்திய தேசிய தொழிற்சங்க காங்கிரஸ் 


உறுப்பினர் 


( 4 ) 


உறுப்பினர் 


3 


( 5 ) 


உறுப்பினர் 


திரு . M. கோபால் , 
4/42 , காத்தசாமி வீதி , 
புளியகுளம் , 
கோயம்புத்தூர் -641 045 . 


செயலாளர் , 
கோயம்புத்தூர் மாவட்ட பஞ்சாலை அண்ணா 
தொழிலாளர் சங்கம் , கோயம்புத்தூர் 


முகமது நசிமுத்தின் , 
அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


இ . சுபாமதி , 

இயக்குநர், 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


[ அரசாணை (நிலை) எண் .157 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( HT )) த் துறை , 28 செப்டம்பர் 2020 ) 


2019 ஆம் கணக்கு வைப்பிற்குரிய ஆண்டின் யாதொரு நாளில் , 1996 ஆம் ஆண்டு கட்டடம் மற்றும் ஏனைய கட்டுமானத் 
தொழிலாளர்கள் (வேலைவாய்ப்பை முறைப்படுத்தலும் பணி நிலைமைகளும் ) சட்டத்தின் 2 ஆம் பிரிவைச் சேர்ந்த 1 உட்பிரிவின் 
(i) பகுதியின் பொருண்மைக்குட்பட்ட இருபதுக்கு குறைவான மற்றும் பத்துக்கு குறையாத தொழிலாளர்கள் பணிபுரிகின்ற அல்லது 
பணிபுரிந்த நிறுவனங்களுக்கு 1965 ஆம் ஆண்டு மிகை ஊதியம் வழங்கல் சட்டத்தினை ( மத்தியச் சட்டம் 21/1965 ) பயன்படுத்த 
வேண்டுமென தமிழ்நாடு அரசு கருதுவதாலும் ; 


எனவே , தற்போது , 1965 ஆம் ஆண்டு மிகை ஊதியம் வழங்கல் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 21/1965 ) 1 - ஆம் பிரிவைச் 
சேர்ந்த , 3 - உட்பிரிவின் வரம்பு நிபந்தனையில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் 2019 
ஆம் ஆண்டின் யாதொரு நாளில் தொடங்குகிற கணக்கு வைப்பிற்குரிய ஆண்டிலிருந்தும் , அடுத்துவரும் ஒவ்வொரு கணக்கு 
வைப்பிற்குரிய ஆண்டுகளை பொறுத்தவரையிலும் , மேற்சொன்ன நிறுவனங்களுக்கு , மேற்சொன்ன சட்டத்தின் விதித்துறைகளைப் 
பயன்படுத்த வேண்டுமென்ற அவர்களின் நோக்கத்திற்கான அறிவிப்பு , மேற்சொன்ன நிறுவனங்களுக்கு மேற்சொன்ன சட்டத்தின் 
விதித்துறைகளைப் பயன்படுத்தும் அரசின் நோக்கத்திற்கான அறிவிப்பு , மேற்சொன்ன விதித்துறைகளின் கீழ் கோரியுள்ளவாறு 
ஏற்கெனவே வெளியிடப்பட்டுள்ளது என்பதை இதனால் அறிவிக்கிறார் . 


முகமது நசிமுத்தின் , 
அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


இ . சுபாமதி , 

இயக்குநர், 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்பு) த் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை ஆணையரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


